Kerala Gazette No . 51 dated 24th December, 2013 . 
PART I 


Section iii 


GOVERN 


இரங்கல் 


NMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 
அறிக்கை 

2013 ஜனவரி 7 
எண் 11752 /ச . இ . எ . 2/ 2012/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1934 பௌஷம் 17 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2013 ஜனவரி 4ஆம் தேதி கேரள ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013- ன் அவசரச்சட்டம் எண் 2 


2012 - ன் கேரள அதிக வட்டி வசூலித்தலை 

தடைசெய்தல் சட்டம் 
கேரள மாநிலத்தில் அதிகவட்டிக்கு பணம் கடன் கொடுப்பதை தடைசெய் 
வதற்கும் பணம் கடன் கொடுத்தல் வியாபாரத்தில் அதிக வட்டி வசூலிப்பதற்கு 
கடும் தண்டனைக்கு ஏற்பாடு செய்வதற்கும் , அதனுடன் சம்பந்தப்பட்டதோ 
தொடர்புடையதோவான காரியங்களுக்காகவும் ஏற்பாடு செய்வதற்குரிய 
ஒரு சட்டம் . 


முன்னுரை - கேரள மாநிலத்தில் அதிகவட்டிக்கு பணம் கடன் கொடுப் 
பதை தடைசெய்வதற்கும் பணம் கடன் கொடுக்கும் வியாபாரத்தில் அதிக 
வட்டி வசூலிப்பதற்கு கடும் தண்டனைக்கு ஏற்பாடு செய்வதற்கும் , அதனுடன் 
சம்பந்தப்பட்டதோ தொடர்புடையதோவான காரியங்களுக்காகவும் ஏற்பாடு 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1) இந்தச் சட்டம் 2012 - ன் கேரள 
அதிக வட்டி வசூலித்தலை தடைசெய்தல் சட்டம் என அழைக்கப்படும் . 

( 2 ) இது 2012 ஆகஸ்ட் 27 ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . விளக்கங்கள் : - (1 ) இந்தச் சட்டத்தில் , சந்தர்ப்பம் வேறு விதத்தில் 
தேவைப்படாதபோது , -- 

( எ ) "தினசரி வட்டி " எனில் , 1958 - ன் கேரள பணம் கடன் 
கொடுப்போர் சட்டத்தில் (1958- ன் 35 ) பிரிவு 7 - ன் துணைப்பிரிவு (1)- ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள வட்டி விகிதத்தை விட அதிக விகிதத்தில் , 
தின அடிப்படையில் கணக்கு செய்யப்படும் வட்டி எனப்பொருள்படும் . 

( பி ) “ கடனாளி” எனில் , அதிகவட்டிக்கு கடன் வழங்கும் ஒரு நபர் 
எனப்பொருள்படும் . 

( சி ) " அதிக வட்டி " எனில் , 1958- ன் கேரள பணம் கடன் கொடுப்போர் 
சட்டத்தின் பிரிவு ( 7 ) - ன் துணைப்பிரிவு (1) - ல் கூறப்பட்டுள்ள வட்டி 
விகிதத்தை விட அதிக வட்டியும் அதில் தினவட்டி , மணிக்கூர் வட்டி , 
கந்துவட்டி , மீட்டர்வட்டி , தண்டல் போன்றவை உட்படும் .. 

( டி ) " மணிக்கூர் வட்டி " எனில் , 1958- ல் கேரள பணம் கடன் கொடுப் 
போர் சட்டத்தில் ( 1958- ன் 35 ) பிரிவு 7 - ன் துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிடப் 
பட்டுள்ள வட்டி விகிதத்தை விட அதிக விகிதத்தில் , மணிக்கூர் 
அடிப்படையில் கணக்கு செய்யப்படும் வட்டி எனப்பொருள்படும் . 

( இ ) " கந்துவட்டி எனில் , 1958 - ன் கேரள பணம் கடன்கொடுப்போர் 
சட்டத்தில் (1958 - ன் 35 ) பிரிவு 7 - ன் துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள 
வட்டி விகிதத்தைவிட அதிக விகிதத்தில் கணக்கு செய்யப்படும் வட்டி 
எனப்பொருள்படும் . 

( எஃப் ) " கடன் எனில் , தினசரி வட்டிக்கோ, மணிக்கூர் வட்டிக்கோ , 
கந்துவட்டிக்கோ , மீட்டர் வட்டிக்கோ , தண்டலுக்காகவோ முன்கருதலாக 
பணம் அளித்தல் எனப்பொருள்படும் ; 


( எச் ) " தண்டல் " எனில் , 1958 - ன் கேரள பணம் கடன் கொடுப்போர் 
சட்டத்தில் (1958 - ன் 35 ) பிரிவு 7 - ன் துணைப்பிரிவு ( 1)- ல் குறிப்பிடப் 
பட்டுள்ள வட்டி விகிதத்தை விட அதிக விகிதத்தில் , கணக்காக்கப்படுவதும் , 
கடன் தொகையுடன் தினந்தோறும் வசூலிக்கப்படவேண்டிய வட்டி 
எனப்பொருள்படும் . 

( 2 ) இந்த சட்டத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதும் எனினும் 
விளக்கம் செய்யப்படாதுமான ஆனால் , 1958- ல் கேரள பணம் கடன் கொடுப்போர் 
சட்டத்தில் ( 1958 - ன் 35 ) விளக்கப்பட்டதுமான சொற்களுக்கும் , பயன் 
பாட்டிற்கும் , அவற்றிற்கு அவ்வப்போது அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 
ஒரே பொருளும் உள்ளதாகும் . 

3 . அதிக வட்டி வசூலிப்பதற்கு தடை . - எந்த ஒரு நபரும் அவர் 
அளிக்கின்ற ஏதேனும் கடன் மீது அதிக வட்டி வசூலிக்க முடியாததும் 


ஆகும் . 


4 . குற்றங்கள் பிடியாணையின்றி கைது செய்வதற்கும் , பினணயில் 
விடத்தகாததும் ஆகுமென்பது . இந்த சட்டப்படியுள்ள எந்த ஒரு குற்றமும் 
பிடியாணையின்றி கைது செய்வதற்கும் பிணையில் விடத்தகாததும் ஆகும் . 

5 . நீதி மன்றத்தின் முன்பாக பணம் வைப்பீடு செய்வதும் மனு 
அளித்தலும் அதனுடன் தொடர்பான நடவடிக்கை முறைகள் - ( 1 ) ஒரு 
கடனாளி அவர் ஏதேனும் நபரிலிருந்து கடனாக வாங்கிய பணத்துடன் 
தொடர்புடையதாக கொடுக்க வேண்டிய பணம் , 1958 - ன் கேரள பணம் கடன் 
கொடுப்போர் சட்டத்தின் (1958 - ன் 35 ) பிரிவு 7 - ன் துணைப்பிரிவு (1)- ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள விகிதத்தில் வட்டியுடன் வைப்பீடு செய்த தொகை , 
கடனும் அதன் வட்டியும் சேர்த்து முழுவதுமாகவோ , பகுதியாகவோ , அதில் 
குறிப்பிடப்பட்டுள்ளபடி அடைத்து தீர்ப்பதற்காக என்று குறிக்கப்படுவதற்கான 
ஒரு மனுவுடன் , அதிகாரவரம்பிற்குட்பட்ட நீதிமன்றத்தில் வைப்பீடு 
செய்யலாம் . 


(2 ) துணைப்பிரிவு (1)- ன் அடிப்படையிலுள்ள ஒரு மனு கிடைத்தால் , 
நீதிமன்றம் , வழக்கு சம்பந்தப்பட்ட மனுவில் குறிப்பிட்டுள்ள நபருக்கான நகல் 
பதினைந்து நாட்களுக்குள் அல்லது நீதிமன்றம் அனுமதி அளிக்கும் பிற 
காலத்திற்குள்ளோ அளிப்பதற்கு பரிந்துரை அளித்துகொண்டு அந்த நபருக்கு 
மனுவின் ஒரு நகல் வழங்கவேண்டியதாகும் . நீதிமன்றத்திற்கு தேவையான 
விசாரணைக்கு கட்சிகளின் நகல் பரிசீலனை செய்த பிறகு கடனும் , 
அதன் வட்டியும் , குறிப்பிட்டுள்ளபடி முழுமையாகவோ , பகுதியாகவோ 
கொடுத்து தீர்த்தாக அடையாளப்படுத்திக்கொண்டு உத்தரவு அளிக்கலாம் . 


6 . சொத்தின் உடமையை மீட்டல் . -- கடனாளி ஒரு மனு தாக்கல் 
செய்தால் , அவருக்கு அளித்த கடனின் அல்லது அதற்கான வட்டியுடன் 
திரும்ப செலுத்துவதற்காக ஏதேனும் நபர் கையகப்படுத்திய அசையும் மற்றும் 
அசையா பொருட்கள் ஏதேனும் உண்டெனில் அதன் உடமையை மீட்டு 
அளிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு ஆணை வெளியிடலாம் . 

7 . தன்னார்வ வெளிப்படுத்தல் . - அதிக வட்டி வசூலிக்கும் எந்த ஒரு 
நபருக்கும் இந்த சட்டம் அமலுக்கு வரும் தேதி முதல் ஒரு மாதத்திற்குள் , 
அவர் அளிக்கும் கடன்களின் மீது 1958- ன் கேரள பணம் கொடுப்போர் 
சட்டத்தில் (1958 - ன் 35 ) பிரிவு (7 )- ன் துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிட்டுள்ள 
விகிதத்தில் மட்டும் வட்டி வசூலிக்கும் அந்த நபரின் நோக்கத்தை வெளிப்படுத் 
திக்கொண்டுள்ள ஒரு மனு நீதிமன்றத்தின் முன்பாக தாக்கல் செய்யவும் , 
அப்படி வெளிப்படுத்தினால் அந்த கடன் சம்பந்தப்பட்ட வட்டி மேற்குறிப் 
பிட்ட சட்டத்தின் பிரிவு 7- ன் துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிட்டுள்ள விகிதத்தில் 
இருக்கவேண்டியதும் , அப்படிப்பட்ட கடனுடன் சம்பந்தப்பட்டு , இந்த 
சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்களுக்கு எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளும் 
எடுப்பதற்கு முடியாததும் ஆகும் . 

8 . வட்டியை சரி செய்வது. -- கடனை , அதன் வட்டியுடன் தீர்ப்பதற்காக , 
கடனாளி தாக்கல் செய்யவும் மனுவின் மீது , 1958 - ன் கேரள பணம் கடன் 
கொடுப்போர் சட்டத்தின் (1958 - ன் 35 ) பிரிவு 7- ன் துணைப்பிரிவு (1)- ன் கீழ் 
குறிப்பிடப்பட்டுள்ள விகிதத்துடன் அதிக விகிதத்தில் ஏதேனும் வட்டி , 
கடனாளி அளித்திருந்தால் அது கடன் தொகையில் சரி செய்வதற்கு 
நீதிமன்றத்திற்கு ஒரு ஆணை வெளியிடலாம் . 

9 . தண்ட ணை . -- ( 1 ) 1958 - ன் கேரள பணம் கடன் கொடுப் போர் 
சட்டத்தில் (1958- ன் 35 ) எதுவும் எவ்வாறிருந்தபோதிலும் , 

( எ ) பிரிவு ( 3) - ன் ஏற்பாடுகளை மீறும் எந்த ஒரு நபரும் , குற்றம் 
செய்யும் நிறுவனத்தின் மீது , மூன்று வருடம் வரை உள்ள காலயளவிற்கு 
சிறைத் தண்டணையும் , ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உள்ள தண்டத் 
தொகையையும் தண்டணையாக அளிக்க வேண்டியதும் ; 

( பி ) கடன் வசூலிப்பதற்காக ஏதேனும் கடனாளியை மனதளவிலோ, 
உடல் ரீதியாகவோ கொடுமைப்படுத்தவோ அப்படி கொடுமைப்படுத்த 
உடந்தையாக இருந்த எந்த ஒரு நபரும் குற்றம் செய்யும் நிறுவனத்தின் மீது , 
ஒரு வருடம் வரை உள்ள காலயளவிற்கு சிறைத்தண்டணையும் , பத்தாயிரம் 
ரூபாய் வரை உள்ள பிழையுடன் தண்டனை அளிக்கவேண்டியதுமாகும் ; 

( 2 ) கடன் அளித்த நபரோ, அவரின் அறிவுரைப்படியுள்ள பிற 
ஏதேனும் நபரோ, கடனாளியை மனதளவிலோ, உடல் ரீதியாகவோ கொடுமைப் 
படுத்தவோ, அதன் விளைவாக அதனைத் தொடர்ந்து கடனாளி தற்கொலை 


செய்யவும் , செய்யும்போது கடன் அளித்த நபர் , குற்றமுள்ள நிறுவனத்தின்மீது , 
ஐந்து வருடம் வரை உள்ள காலயளவிற்குரிய தண்டனையும் ஐம்பதாயிரம் 
ரூபாய் வரையுள்ள பிழையுடன் தண்டனையும் அளிக்கலாம் . 

10 . நீதிமன்ற கட்டணம் . தற்போது நிலவிலுள்ள பிற ஏதேனும் சட்டத் 
தில் எதுவும் எவ்வாறிருந்தபோதிலும் இந்த சட்டத்தின் அடிப்படையிலுள்ள 
ஒரு மனு தொடர்பாக அளிக்க வேண்டிய நீதிமன்ற கட்டணம் நூறு ரூபாய் 
ஆகும் . 

11 . சட்டம் பிற ஏதேனும் சட்டங்களுக்கு இழிவை ஏற்படுத்தாது 
வென்று - இந்தச்சட்டத்தின் ஏற்பாடுகள் தற்போது அமலில் இருக்கின்ற பிற 
ஏதேனும் சட்டத்தின் ஏற்பாடுகளுடன் அவற்றிற்கு இழிவை ஏற்படுத்தாமலும் 
உள்ளதாகும் . 

12 . 1958 - ல் கேரள பணம் கடன் கொடுப்போர் சட்டத்தின் (1958- ன் 35 ) 
ஏற்பாடுகளை பொருந்தச்செய்தல் . இந்தச்சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு 
1958 - ன் கேரள பணம் கடன் கொடுப்போர் சட்டத்தின் (1958- ன் 35 ) ஏற்பாடுகள் 
பணம் கடன் கொடுப்போருக்கு பொருந்துவதாக உள்ளபோது தேவையான 
மாற்றங்களுடன் , இது சட்டத்தின் பிரிவு 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு 
நபருக்கு பொருந்ததக்கதாகும் . 

விளக்கங்கள் - ஒரு நபரின் ஒரு செயல் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் 
1958 - ன் கேரள கடன் கொடுப் போர் சட்டத்தின் ( 1958 - ன் 35 ) 
அடிப்படையிலும் ஒரு குற்றமாக இருக்கும் போது இந்த சட்டத்தின் 
அடிப்படையில் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதாகும் . 

13 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . -- ( 1) 2012 - ன் கேரள அதிக வட்டி 
வசூலித்தலை தடைசெய்தல் அவசரச்சட்டம் ( 2012 - ன் 53 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின் அடிப்படையில் செய்த ஏதேனும் செயலோ , மேற்கொண்ட 
ஏதேனும் நடவடிக்கையோ இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் செய்ததாகவோ 
மேற்கொண்டதாகவோ கருதப்படவேண்டும் . 


